MEA in இயாக்காயாண்டி க்‌ 
என்னும்‌ 


பண்செய்‌ கரணம்‌ 


குரு. சித.வே. ஷண்முகநாத மிகி 


2 
சிவமயம்‌ 


அரிஓம்‌ நன்றாக குருவாழ்க குருவே துணை 
யாக்ஞு வல்கியாமாம்‌ இயக்காய வர்க்கம்‌ 
என்னும்‌ பண்செய்‌ கரணம்‌ 


இந்நூலாசிரியர்‌ 
“தமிழ்‌ வேத நாவலர்‌" 
முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 
சற்குரு சித.வே. ஷண்முகநாத பிள்ளை 


தேவகோட்டை. 


இஃது 
தேவகோட்டை திரு. பி. ௬. இசக்கியப்பன்‌ அவர்கள்‌ 
தேவகோட்டை HG. இராம. ஆதிரெத்தினம்‌ அவர்கள்‌ 
ஆர்வத்தினாலும்‌ திருஅருள்‌ சம்மதத்தினாலும்‌ 
தேவகோட்டை 
ஸ்ரீ பாலாஜி கிராபிக்ஸில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றது. 


வெளியீடு 
முத்தமிழ்‌ வேதத்‌ திகுச்சயை 
முத்தாத்தாள்‌ நடுநிலைப்‌ பள்ளி 
வ.பெரி.மு. தெரு, தேவகோட்டை - 630 302. 


2 
சிவமயம்‌ 


அரிஓம்‌ நன்றாக குருவாழ்க குருவே துணை 


முதற்பதிப்பு :  சித்ரபானு ஆண்டு ஆவணித்திங்கள்‌ 4 
20-08-2002 


விலை : ரூ.5/- (௫) 


பதிப்புரிமை : முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபையோர்‌ 
தேவகோட்டை 


கிடைக்குமிடம்‌ : Dr. SV. முருகேஷ்‌ R.|.M.P. A.M.|LH. 
முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபைத்‌ தலைவர்‌ 
சித்த மருத்துவம்‌ 
கிணற்றுநீர்‌ நிபுணர்‌ 
புதுக்கோட்டை 


நலந்தா புத்தகக்‌ கடை 
வடக்கு வல்லம்பர்‌ தெரு 
காரைக்குடி - 680 001. 
போன்‌ : 434807 


இராம. ஆதிரெத்தினம்‌ 
இணைச்‌ செயலாளர்‌ 
முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 
19, ரெகுநாதபுரம்‌ மேற்கு 
தேவகோட்டை - 680 302. 
போன்‌ : 370113 


கணினி & அச்சு அமைப்பு: ஸ்ரீ பாலாஜி கிராபிக்ஸ்‌ 
பஸ்‌ ஸ்டாண்டு தெரு 
SBI எதிரில்‌ 
தேவகோட்டை - 680 302. 
போன்‌ : 373347 


email : swamirajbal@hotmail.com 


2 
சிவமயம்‌ 


அரிஓம்‌ நன்றாக குருவாழ்க குருவே துணை 
நூலின்‌ முன்னுரை 
எம்‌ ஞானத்தெளிவு குரு திருவடி என்‌உச்சி மேற்கொண்டு யாக்ஞ 
வல்கியமாம்‌ இயக்காய வர்க்கம்‌ என்னும்‌ பண்செய்‌ கரணம்‌ நூலிற்கு 
முன்னுரை எழுதுவோமாக. 
சொற்றுணையாம்‌ எழுதா கேள்வி வகுத்துணர இந்நூல்‌ மிகவும்‌ 
இன்றியமையாதது, நம்பிண்டத்தில்‌ ஞானாசிரியன்‌ உணர்த்தியபடி 
வெளிவளி ஒலி யுண்டாகும்‌ சாதனம்‌ செய்ய அந்த சாதனம்‌ 
சிக்கலின்றி பலிதமாகும்‌ பொழுது தசவித நாதங்கள்‌ தோன்றும்‌. அந்த 
நாதங்கள்‌ தோன்றுகின்ற வாயில்கள்‌ செவி வாய்‌ மூக்கு கண்‌ 
என்பனவாக இருக்கும்‌. அந்த நாதத்தின்‌ வகையை திருமூலர்‌ 
“மணிகடல்‌ யானை வளர்குழல்‌ மேகம்‌ 

மணிவண்டு தும்பி வனை பேரிகை யாழ்‌ 

தணிந்தெழு நாதங்‌ கடாமிவை பத்தும்‌ 

பணிந்தவர்க்‌ கன்றிப்‌ பார்க்க வென்னாதே.” 
என்று கூறுகிறார்‌. இவற்றை நால்வகை வாயிலினும்‌ வகைதொகை 
செய்து பார்க்கும்‌ பொழுது (K/Tao) (1180) சாகைகளும்‌ ஒலிக்‌ 
கதிர்களில்‌ தோன்றும்‌ 
அதில்‌ செவியை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலியை ரிக்வேதம்‌ 
என்றும்‌, வாயை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலியை யசூர்‌ 
வேதம்‌ என்றும்‌, நாசியை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலியை 
சாம வேதம்‌ என்றும்‌, கண்களை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ 
ஒலியை அதவர்வண வேதம்‌ என்றும்‌ வகுக்கப்‌ பெறுகிறது. 
செவியை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலி மேகம்‌, கடல்‌, பேரிகை. 
இவை ஒவ்வொன்றின்‌ ஒலிக்கதிர்கள்‌ ஏழாக இருக்கும்‌. ஆக மூவேழு 
இருபத்திஒரு (2 05) 2] ஒலிக்கதிர்கள்‌. இருபத்தி ஒரு சாகை ரிக்வேதம்‌. 
வாயை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலி மணியும்‌, குழலும்‌. இவை 
தாளம்‌ (௩மரு) dd ஓசை ஒன்று மேளம்‌ (௭௨) 72 ஒலி ஒன்று ஆக 
(ATIN) 109 ஒலிக்கதிர்கள்‌. யசூர்‌ வேதசாகை ( ATIN) 109 ஆகும்‌. 
மூக்கை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலி யானை, சங்கு, வண்டு, 
தும்பி இவற்றின்‌ ஒலியாக முறையே பத்து, நூறு ஆயிரம்‌ 
ஒலிக்கதிர்கள்‌ 1000 ($) சாகை கொண்டது சாமவேதம்‌. 


2 
சிவமயம்‌ 

கண்களை இடமாகக்‌ கொண்டு தோன்றும்‌ ஒலி யாழ்‌. அது ஏழேழ்‌ 
நாற்பத்தொன்பது (FEN) ஏழால்‌ ஒன்று ஆக (Bo) 50 ஆக அதர்வணச்‌ 
சாகை இருக்கும்‌. ஆக மொத்தம்‌ 21+109+1000+50 = 1180 சாகை. 

வேதபுருடனின்‌ ஆறுஅங்க விளக்கம்‌ (௧) சித்செய்‌ (PLOW) சூக்கம்‌ 
பனிரெண்டு சிரமும்‌ (2) வியாகரணம்‌ என்னும்‌ மேற்கணக்கு 
ஒன்பதாகிய அத்தமும்‌ (8) சந்தசு என்னும்‌ எழுதாக்கிளவி மூன்றாகிய 
தோளும்‌ (4) நிருத்தம்‌ என்னும்‌ ஒடுக்கம்‌ ஐந்து ஆகிய தொடையும்‌ (5) 
சோ ஒது இடம்‌ என்னும்‌ கீழ்கணக்கு ஒன்பதாகிய பாதமும்‌. (6) கற்பம்‌ 
என்னும்‌ மெய்வளம்‌ (௭௦௨) எழுபத்திரண்டாகிய உடம்பும்‌ கொண்டு 
ஒலி உருவாகிய வேதம்‌ ஒரு புருஷாகிருதியாக நிற்கும்‌. அவ்வாறு நிற்கப்‌ 
பெறும்‌ உருவிற்கு கருவாக விளங்குவது துவித சித்தாந்த சுருதி 
வடிவாம்‌ பீடமுமாக நிற்கும்‌ பிரணவமாம்‌. 

உடம்பின்‌ உறுப்புக்கள்‌ (௩௦௨) 32 ஆக இருக்கும்‌ பொழுது வேத 
அங்கம்‌ மட்டும்‌ (m) 6 ஆக அமைவது எனெனில்‌ வேதம்‌ ஒலியை 
உடம்பாக கொண்டது. அவ்வொலியானது வளியால்‌ வெளியில்‌ 
உலவும்‌ தன்மையைப்பெற்று உடம்பை உடையதாகிறது. அந்த ஒலியும்‌ 
வளியும்‌ செயல்படும்‌ நிலையம்‌ கொண்ட பெரும்‌ நாடி சிரம்‌. அத்தம்‌ 
(கை). தோள்‌. தொடை. பாதம்‌ இவை பொருந்திய உடலாக 
அமைந்திருக்கிறது. ஆக இறைவன்‌ நம்மை அனைத்து ஒலியையும்‌ 
ஒலிக்கும்‌ நிறைவு கொண்டவனாக படைத்திருக்கிறார்‌. அந்த எழுதா 
கேள்வியை உய்த்துணர பண்ணிலக்கணச்‌ சூக்கமும்‌, பண்செய்‌ 
கரணமும்‌ ஆகிய இரண்டு நூல்களும்‌ இரண்டு கண்கள்‌ ஆகும்‌. 

பண்ணிலக்கணச்‌ சூக்கம்‌ ஏற்கனவே முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 
மூலம்‌ வெளிவந்திருக்கிறது. யாக்ஞவல்கியமாம்‌ இயக்காயவர்க்கம்‌ 
என்னும்‌ பண்செய்கரணம்‌ 2௦ (இருபத்தைந்தாம்‌) ஆம்‌ ஆண்டு நிறைவு 
விழாவில்‌ வெளியிட எம்‌ ஞானத்‌ தெளிவு குருவின்‌ உள்ளம்‌ 
இசைந்திருக்கிறது. அதன்படி இந்நூலை 20-8-2002 ஆவணி மாதம்‌ 
4ஆம்‌ தேதி வெளியிடுகிறோம்‌. 

இசையின்‌ உருவமதை கொண்டுள்ளதால்‌ இயக்காயவர்க்கம்‌ 
என்னும்‌ பெயர்பெற்று விளங்குகிறோம்‌ நாம்‌ என்பதை புரிந்து 
கொள்ளுவதற்கு இந்நூல்‌ வேண்டும்‌. ஒலி ஒரு உடம்பாகி அந்த 
உடம்பிற்குள்‌ புரியட்ட காயமாகிய சத்த ஸ்பரிச, ரூப, ரசகந்தம்‌ புத்தி 
மனவாங்காரமாகப்‌ பகுத்துப்‌ பார்த்து இயக்காய வர்க்க மாக உணர 
இந்நூல்‌ தான்‌ வேண்டும்‌. முப்பத்திரண்டு உறுப்பிற்கும்‌ 32 திறம்‌ கண்டு 
உணர வேண்டும்‌. 


(சட ehr are m) 


2 
சிவமயம்‌ 


இந்த கலியுகத்தில்‌ வேதத்தை ஓதி உணர நாம்‌ வீடுபேறடைய 
இந்நூல்‌ அவசியம்‌. 
சேடக்‌ கலியதன்‌ தீங்கறவும்‌, ஞானத்‌ தெளிவு குருவின்‌ நல்‌ஆசி 
இசக்கியப்பன்‌, ஆதிரெத்தினத்திற்கு கூட்டுவிக்க இந்நூலை 
வெளியிட்டு அகமகிழ்கிறோம்‌. இந்நூலை பதிப்பித்த 
ஸ்ரீ பாலாஜி கிராபிக்ஸ்‌ திரு. சுவாமிநாதன்‌ அவர்கள்‌ குடும்பத்தார்கள்‌ 
பல்லாண்டு வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்ய இறைவன்‌ திருஅருள்‌ 
புரிய வேணுமாய்‌ வேண்டிக்‌ கொள்கிறோம்‌. 
இந்நூலை வாசிக்க வாசிக்க இன்பம்‌ பெருகும்‌ அமைதி கிடைக்கும்‌. 
முடிவிலா மோனநிலையை அடையலாம்‌. சோராத சுகம்‌ அறியலாம்‌ என 
எழுதி நிறைவு செய்கின்றோம்‌. 
முத்தமிழ்‌ வேதத்திருச்சபை வாழ்த்து 
சைவசமயமே சமயம்‌ சமயாதீதப்‌ பழம்பொருளைக்‌ 
கைவந்திடவே மன்றுள்வெளிக்‌ காட்டுமிந்த கருத்தைவிட்டு 


பொய்தந்துழலும்‌ சமயநெறி புகுதல்‌ வேண்டாம்‌ முத்திதரும்‌ 
தெய்வசபையை காண்பதற்கு சேரவாரும்‌ செகத்தீரே. 


இவண்‌ 


இராம. ஆதிரெத்தினம்‌ 
இணைச்செயலாளர்‌ 


முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 


சிவமயம்‌ 


"தமிழ்‌ வேத pawi" 
""வைத்தியமணி'' 


சற்குரு. சித.வே. ஷண்முகநாத பிள்ளை 


முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 
தேவகோட்டை 


a) பண்செய்‌ கரணம்‌ a 


உ 
சிவமயம்‌ 
அரிஓம்‌ நன்றாக குருவாழ்க குருவே துணை 
யாக்ஞு வல்கியாமாம்‌ இயக்காய வர்க்கம்‌ என்னும்‌ பண்செய்‌ கரணம்‌ 
காப்பு 
ஆனைமுக முக்கண்‌ அந்திப்‌ பிறைமவுலி 
தானை மருப்பங்கு சம்பாசம்‌ - ஏனையகை 
மாங்கனியை ஏந்த நுகர்வாகாம்‌ பெருவயிரஃ 
தோங்கிறையை நாம்வணங்‌ குவோம்‌. 
இயக்காய வர்க்கத்தை யாக்ஞவர்கர்‌ 
என்னுமுனி வரனென்ன அவினயனார்சொல்‌ 
மயக்காய மொழிகண்டும்‌ மறைநூல்‌ சொல்ல 
வாகாகும்‌ பண்செய்யும்கரணமாகச்‌ 
செயக்காய வுருவொலியில்‌ நிலவப்பாலேய்‌ 
சீர்திறம்‌ எண்ணான்‌ குறுப்பா யமையவவ்வ 
வயக்காயந்‌ தொகைப்படுத்தி சொன்னோமின்னூல்‌ 
வல்லார்கள்‌ மறைவல்லார்‌ வையகத்தே (க) 
வையகத்திற்‌ சொற்றுணையாம்‌ எழுதாக்கேள்வி 
வகுத்துணர வின்னூல்தான்‌ வேண்டும்‌ வேண்டும்‌ 
வையகத்தி லுள்ள நெல்லின்‌ கனியே போலக்‌ 
காட்டிடு மின்னூல்‌ வேதவேள்வி தன்னை 
பொய்யகற்றி நின்றபுல வோர்கள்‌ காண்பார்‌ 
பொற்டூவும்‌ வாசனையும்‌ போலவாகும்‌ 
மையகற்றித்‌ திருமுறையாம்‌ பெருநூலிற்குள்‌ 
மறைதோன்றும்‌ உரைவளத்தை வழங்கினோமே. (௨) 
வழங்கிய தெவ்வாறென்ற மார்க்கர்‌ தன்னை 
வகுத்துக்‌ காட்டியக்‌ காயவர்க்க மின்னூல்‌ 
பழங்கிழமை படைத்த பண்செய்‌ கரணந்‌ தன்னில்‌ 
பாலையேழ்‌ ஐந்திணையும்‌ யாழ்‌ஓர்‌ நான்காய்‌ 
முழங்கிவளர்‌ வகையெல்லாம்‌ கரிசறுத்து 
மொழியு முடற்சக்கரமும்‌ அமரம்‌ பூர்வம்‌ 
புழங்கிடையாஞ்‌ சக்கரமும்‌ அமிர்தம்‌ நஞ்சு 
பொருந்து திதிமாறுதலும்‌ புகன்றிட்‌ டோமே. (௩) 
புகலும்‌ சதுர்மறையைம்‌ பொற்பாம்‌ தமிழே 
ASL) மொழிக்கஃ தமையா - திகலுமென 
ஞான சம்பந்தருரை நான்மறையை நன்குணர 
மோனசம்‌ பந்தமுரைத்தோம்‌. (௪) 


Da pen ௭) 


2 
சிவமயம்‌ 


திருநீல கண்டயாழ்ப்‌ பாணர்‌ மரபிற்‌ சிறந்தநலந்‌ 

தருசீவ வல்லியாற்‌ றில்லை நடராஜர்‌ சந்நிதிமுன்‌ 

றிருநா ரையுர்நம்‌ பியும பயகுல சேகரனும்‌ 

கருவாகக்‌ கண்டது தேவாரப்‌ பண்முறைக்‌ கட்டளையே. (5) 
கட்டளை யொவ்வொரு பண்ணிற்கு மித்தனை காண்மினென 
அட்டவணை கொண்டுரைத்த திருந்த ததன்‌ PTH 

திட்டமா யின்னதெனத்‌ தெரியா மலேசென்‌ றனசென்‌ 
றிட்டன ஆண்டுகள்‌ ஓராயிரத்‌ தின்மே லின்னமுமே. (௨) 
இன்னுமேற்‌ செல்லா மலையா யிரத்தைம்‌ பத்தீர்‌ வருடஞ்‌ 
சென்ற கலியினிற்‌ சேடகலி யதன்திங்‌ கறவும்‌ 

அன்று திருமுறை கண்ட மகிபதி யாவலெலாம்‌ 

இன்று நிறைவு பெறவுஞ்‌ சிவமய மெய்தவுமே. (௩) 
எய்தத்‌ திருவருள்‌ கூட்டு நலத்தினா லென்முயற்சி 
கைவல்லியமாக ஏழுதிருமுறைக்‌ கட்டளைமுன்‌ 

ஐயை வகுத்த வரம்பின்படிகண்‌ டதன்பிறகு 

மெய்யாய்‌ வியாக ரணம்பண்‌ கொளலும்‌ விளங்கிடவே. (F) 
விளக்கமாய்ப்‌ பண்ணின்‌ வியாக ரணத்தை விரித்தெழுத 
அளத்தர்க்‌ கரியபெரும்பொருள்‌ கொண்டடங்‌ கன்முறையாய்க்‌ 
கிளத்தருங்‌ கேள்வி திருமுறை வைப்பிற்‌ கிடைப்ப கண்டேன்‌ 
உளத்திறும்‌ பூதெய்திப்‌ பேரின்பத்‌ துள்ளாழ்ந்‌ துவகையுற்றே. (௬) 
உற்று நுணுகியா ராய விசையினு ருவமதைப்‌ 

பெற்ற வதனா லியக்காய வர்க்கப்‌ பெயர்படைத்த 
சொற்றிறங்‌ கண்டேன்‌ அதனால்‌ மொழிந்தேன்‌ சுருதிவழி 
யிற்றிறங்‌ கண்டுரை செய்ய வருமெழுதா மறையே. (௬) 
எழுதா மறைமுன்‌ றுவிதசித்‌ தாந்த மிறுதியதில்‌ 

வழுவாத அத்விதசித்‌ தாந்த நிற்க வதனிடையில்‌ 

முழுவது மானநால்‌ வேதவே தாந்த முழங்கி நிற்க 

நழுவா மலேயோம்‌ நமசி வயவோம்‌ நலந்தரவே. (௭) 
நலந்தரும்‌ ஓங்காரங்‌ காப்பாகத்‌ தோன்றிய நான்மறையும்‌ 
பலந்தரும்‌ ஓங்காரத்‌ துள்ளா யடங்கிப்‌ பதிவுபெற 

வலந்தரும்‌ நான்குப வேதமா றங்கமும்‌ மற்றுமதில்‌ 

அலந்தரு சாகைகள்‌ நூற்றென்‌ பதோடுமொ ராயிரமே. (a) 
I பண்செய்கரணம்‌ CD 


2 
சிவமயம்‌ 


ஆயிர மானதிற்‌ பாகைஞா னங்கன்ம மர்த்தமென 

வாயின மூன்று புருடார்த்‌ தநான்கு மமிதமதி 

STO தென்னப்‌ பகாவூ விதமொழி நாலிரண்ட 

தாயின அத்துவா வெல்லாமுந்‌ தோன்றி யமைவுறுமே. (௯) 
அமைவுற நான்கண்ட வாறு மறையுணர்‌ வார்களுங்கண்‌ 
டமைவுறப்‌ போதாந்த மாமேற்‌ கணக்கை யளவிடுதற்‌ 
கமைவுறப்‌ பண்ணி னியக்காய வர்க்கமதை வகுக்கிங்‌ 
கமைவுறக்‌ காட்டுதுங்‌ காண்க மறைதே நறிஞர்களே. (ம) 
அறிஞ ருணர்கலை நீளா தமைதலி னான்மருதம்‌ 

குறியஃ துடைத்தாய்‌ வரையறை கொள்ளல்‌ குறிஞ்சியது 
நெறியி னொருபா லியையவது பாலை நேயமொடு 

முறிவு கொளாதுறல்‌ நெய்தன்முன்‌ னாமெல்லை முல்லையகே. (௧) 
முல்ல்யொ டைந்தாமிது நாசிகண்வாய்‌ முழுவுடலம்‌ 

வல்ல செவியிவை தன்னிலியங்‌ தோன்ற வாசிநடை 

செல்லு மியற்கைக்‌ குறிப்பின மைத்தசொற்‌ நேருமியாழ்‌ 
எல்லையி தனிலியக்‌ காய வர்க்க மியம்புதுமே. (௦௨) 
இயம்பு மியாழினைப்‌ பற்றி முடியுச்சி லாடநுதல்‌ 

மயங்கு மெய்கண்மூக்கு கர்ணங்கன்‌ னம்மிதழ்‌ வாலெயிறு 
இயங்கு மெய்‌ மோவாய்‌ கழுத்து முதுகினி யையுமையம்‌ 
அயங்குமை தண்டு நடுநெஞ்‌ சகடி தலையிடையே. (௦௩) 
இடையிற்‌ குறிகுதமுந்‌ தோள்குடங்‌ கையுள்ளென்‌ கைவிரல்‌ 
கடங்கை பிருட்டம்‌ தொடை கணைக்கால்விரல்‌ காலடியும்‌ 
அடங்க லிவைமுப்‌ பதிற்றிரண்‌ டெல்லாம்‌ அயன்விருப்பப்‌ 
படைப்பாம்‌ பசுவால்‌ இயக்காய வர்க்கம்‌ பதம்பெறுமே. (os) 
பதம்பெற லாவ தராகம்‌ விளரி பதுங்குகலி 

நிதமாம்‌ படுமலைப்பாலை படுதிற நின்நைவளம்‌ 

சதமாம்‌ திறம்பஞ்‌ சுரமும்‌ நவில்மருள்‌ தற்பாடுநேர்‌ 

இதமா மால்செம்பாலை காந்தாரம்‌ ஆசான்‌ இயையாமையே. (௫) 
இயையா வயிர்ப்புநேர்‌ மைபெயல்‌ ஊறுப்பியந்தை செம்மை 
சயையரும்‌ பாலை குறிஞ்சி யாற்றுத்‌ திறம்சா தாரிநற்‌ 
செயைவழிப்‌ பாலை விளரியாம்‌ பாலைமேற்‌ செம்பாவையும்‌ 
இயைகோடிப்‌ பால்‌ யெண்னான்கா நிரநிறை யெண்ணுகவே. (மர) 


ER பண்செய்‌ கரணம்‌ Cm) 


2 
சிவமயம்‌ 


என்னும்‌ பிரம னியக்காயத்‌ துட்கை எனுமுடுவாய்‌ 

முன்ன மதிற்சீர்‌ எண்ணான்கினிற்‌ றேவர்கள்‌ மொய்த்துநிற்க 
நின்றது தேவரியக்‌ காய மாக நெடுங்‌ கணக்கா 

மென்ற வெண்ணான்‌ கான வாசிக்குதிரை எழிலுருவே. (௭) 
உருப்பெரும்‌ பூதவியக்காய மாகுமி தோது பண்பூத்‌ 

தருமொரு பூசினை யாங்குசு மாண்டம தானமகார 

அரும்பெற லான பிதுரியக்‌ காயமி தாமமுத 

மருநிலை நஞ்ச மருநிலை யாகி வலமிடமே. (௦௮) 
இடம்பெற வாழ்வு தருநல்‌ லிலாங்கனி இன்கனிமா 
னிடம்‌என வாதல்நன்‌ மானுட ரெக்ய மிதிற்றளாகொண் 
டடங்கி நின்றுய்வுபத்‌ தொன்றி யொன்றாதநே ரானிரையாய்‌ 
திடங்கொள மேதத்‌ தியக்காய வர்க்கஞ்‌ சிறந்திடுமே. (௦௯) 
சிறப்பா மியக்காய வர்க்க மகம்புரி செய்கையதா 

லுறற்பால நேயமா யொன்பது கோள்களு மொத்துநிற்கப்‌ 
பெறற்கரும்‌ Curr ராகிய வைந்து பெருந்தலைவர்‌ 

மறற்றர லின்றியோர்‌ பாலியைபாகி வளந்தரவே. (உம) 


தரவான பூதங்க ளைந்தும்‌ மருளதந்‌ தந்துநிற்க 

திரமான வெண்டிக்குப்‌ பாலகர்‌ நற்குறிச்‌ சீரருளக்‌ 

கரவாது பட்சிகளைந்து முன்னாமெல்லை கைவசமாய்‌ 

வரவாக இன்பம்‌ உறுப்பியாழ்‌ பண்‌ திறமாய்‌ நிற்குமே. (2 106) 


நிற்கு முடற்சக்‌ கரமா முறுப்பு நிலையதனை 

நிற்கு முறுப்பான பாதாதி கேசமாய்‌ நேர்படுத்த 

நிற்குமொவ்‌ வொன்றிடை யிட்டுக்கீழ்‌ மேலாய்‌ நெறிப்படுத்தி 
நிற்கும்‌ வகைக்கீழ்‌ மேலாயிடைச்‌ சக்கர நின்றிடுமே. (2109) 


நின்றன தூலமுங்‌ காரணஞ்்‌ சூக்குமம்‌ நேர்பெறவே 

யொன்ற வெழுத்துசீர்‌ பண்திற மாகவொருங்‌ கிணைந்து 
நன்றமை வுற்றியக்‌ காயத்திற்‌ றத்துவ நாலெட்டுமூன்‌ 

ரொன்ற வருதொண்ணூற்‌ ருருய்த்‌ துலங்கு முருவெடுத்தே. (உமர்‌ ) 
உருவெடுத்‌ தொன்றலான்‌ மக்கள்‌ மனித ருயர்ந்தபண்பூத்‌ 
திருவடுத்‌ தின்பதுன்‌ பத்தைக்‌ கடந்து சிவமயமாம்‌ 

பருவ மடுத்தியக்‌ காயகர்த்‌ தாவாம்‌ பதமடைந்து 

சருவக்ஞ னென்ன மறையுண்மை யோர்வர்ச ரதமிதே. (உச) 


E 
3. 
ஐ 
a 
E: 
A 
a 
3 
B 


veim 


ye emye 
122272010) 


பிரமஎக்யம்‌ - முல்லை - வியாழன்‌ - கணைக்கால்‌ - விளரிப்பாலை - தம்பனம்‌ 
வேதஎக்யம்‌ - குறிஞ்சி - வெள்ளி - விரல்‌ - மேற்செம்பாலை - பூரகம்‌ 
பூதஎக்யம்‌ - மருதம்‌ - புதன்‌ - தொடை - செவ்வழிப்பாலை - ரேசகம்‌ 
பிதுர்‌எக்யம்‌ - பாலை - செவ்வாய்‌ - புட்டம்‌ - சாதாரி - கும்பகம்‌ 
மாநுடஎக்யம்‌ - நெய்தல்‌ - சனி - பாதம்‌ - கோடிப்பாலை - தாரகம்‌ 


aM 
= 


பண்திறம்‌ - ios - பிரமஎக்யம்‌ - உயிர்‌ - பசு - திறம்‌ 
நாள்மீண்‌ (சொல்‌) - ௩௦௨ - தேவஎக்யம்‌ - மனம்‌ - ஆடு - சீர்‌ 
பண்‌ - ௩௰உ - பூதஎக்யம்‌ - வாசி - குதிரை - எழுத்து 
அமுதநிலை 


விஷறிலை - ௩௨ - பிதுர்‌எக்யம்‌ - பூசினை - பண்பு 


யோகம்‌ - ௩௨ - மானுடஎக்யம்‌ - மனிதர்‌ - தேங்காய்‌ - விடம்‌, அமிர்தம்‌. 


செவ்வழிப்பாலை 


மேர்செம்பாலை 
கோடிபாலை 


பூமே லமர்வேத னார்விதி தீக்கோள்கள்‌ பூதபய 

மாமேற்‌ படுதீங்கு நின்றே யினைந்துளழ்‌ நாளிடறும்‌ 

போமே சிவன்பேர்‌ சிவய நமஎன வேபுகலச்‌ 

சோமேசர்‌ சொக்கேசர்‌ காளீசர்‌ என்றும்‌ துணைநிற்கவே. 
திருச்சிற்றம்பலம்‌ 


En 
அரிஓம்‌ நன்றாக குருவாழ்க குருவே துணை 
இந்நூலைப்பற்றி 
சிவபுண்ணியசீல மெய்யன்பர்கள்‌ 
அனைவருக்கும்‌ முத்தமிழ்‌ வேதத்‌ 
திருச்சபையோரின்‌ அன்பு வணக்கம்‌. 
இயக்காய வர்க்கம்‌ என்னும்‌ 
இந்நூலில்‌ இறைவன்‌ எல்லா நாத 
ஒலியையும்‌ ஒலிக்க ஓர்‌ நிறை கொண்ட 
உருவத்தை படைத்தான்‌ அது தான்‌ 
இசையின்‌ உருவமாகிய மனிதன்‌. 
“அடங்கலும்‌ தன்னுள்‌ OT GF அடங்கும்‌ 
இயைபுள நாதத்தியைந்து விளங்க 
அமைகிரு முறையே அடங்கன்‌ முறையாம்‌” 
நம்முடைய 32 உறுப்புக்களிலும்‌ வாசி நடைகொண்டு 72,000 
நாடி நரம்புகளை இயக்கி வீடு பேறடைய ஆக்கிய தேவாரத்தை ஓதி 
சோராத சுகம்‌ அடைய இந்நூல்‌ வழிகாட்டும்‌. வாசிக்க வாசிக்க 
நம்மை நாமே அறிந்து இனிமை பெறலாம்‌ என எழுதி நிறைவு 
செய்கிறோம்‌. 
இங்ஙனம்‌ 
இராம. ஆதிரெத்தினம்‌ 
இணைச்‌ செயலாளர்‌ 
முத்தமிழ்‌ வேதத்‌ திருச்சபை 


எமது வெளியீகேள்‌ 


5. இராமாயண இலக்கியம்‌ (ஞான பாகை) ரூ. 27/- (9 lod) 


௨. நாதாந்தம்‌ என்னும்‌ பண்ணிலக்கணச்‌ சூக்கம்‌ 
(இசை இலக்கணம்‌) ரூ. 25/- (9 lod) 


௩. கரண இலக்கணம்‌ ரூ. 10/- (10) 


௪. சூனிய சம்பாதனை ரூ. 51/- (நடக) 


